﻿37. பின்னர், ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில சொற்களைப் பெற்றுக்கொண்டார். (அவற்றை வைத்து அவர் மன்னிப்புக் கோரினார்.) ஆதலால், அல்லாஹ்  அவரை மன்னித்தான். அவனே மிகவும் மன்னிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவான்.
----------------------------------
(சொர்க்கத்திலிருந்து பூமிக்குச் செல்லுமாறு கட்டளையிடப்பட்ட ஆதிமனிதர் ஆதம் (அலை) அவர்கள் தாம் புரிந்துவிட்ட தவற்றுக்காக வருந்தினார்கள். இறைவனிடம் பாவமன்னிப்புக் கோரி மீட்சி பெற வேண்டுமெனப் பெரிதும் விரும்பினார்கள். அவர்கள் மீது இரக்கம் கொண்ட இறைவன், தன்னிடம் எவ்வாறு பாவமன்னிப்புக் கோர வேண்டும் என்பதைக் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் விடமிருந்து கற்றுக்கொண்ட வார்த்தைகளால் ஆதம் பாவமன்னிப்புக் கோர, இறைவனும் அதை ஏற்றான்.)
அந்தச் சொற்கள் என்ன என்பதை வேறொரு வசனம் விவரிக்கின்றது: "எங்கள் இறைவா! எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துவிட்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்குக் கருணை காட்டாவிடில் நாங்கள் இழப்புக்குரியவர்களாகிவிடுவோம்" என்று (ஆதம், ஹவ்வா ஆகிய) அவ்விரு வரும் கூறினர். (7:23)

பாவமன்னிப்பு வார்த்தைகள் 
-----------------------
அபுல்ஆலியா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஆதம் (அலை) அவர்கள் அந்தத் தவற்றைச் செய்தபோது, "இறைவா! நான் பாவமன்னிப்புக் கோரி என்னைத் திருத்திக்கொண்டால் (என்னை மன்னிப்பாயா?)" என்று இறைவனிடம் கேட்டார்கள். "அப்படியானால் உம்மை (மீண்டும்) சொர்க்கத்தில் நான் நுழையச் செய்வேன்" என்று இறைவன் கூறினான்.
இவைதான் அந்த வார்த்தைகள். அவற்றில் மேற்சொன்ன (7:23) அந்த துஆவும் அடங்கும்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் இந்த (37ஆம்) வசனம் தொடர்பாகக் கூறுகிறார்கள்: "அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த்த சுப்ஹானக வ பிஹம்திக; ரப்பி இன்னீ ழலம்து நஃப்சீ ஃபஃக்ஃபிர்லீ இன்னக கைருல் ஃகாஃபிரீன்; அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த்த சுப்ஹானக வ பிஹம்திக; ரப்பி இன்னீ ழலம்து நஃப்சீ ஃபர்ஹம்னீ இன்னக கைருர் ராஹிமீன்; அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த்த சுப்ஹானக வ பிஹம்திக; ரப்பி இன்னீ ழலம்து நஃப்சீ ஃபதுப் அலய்ய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம்" என்பவையே அந்த வார்த்தைகள் ஆகும்.
(பொருள்: இறைவா! உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை. உன்னைத் துதிக்கிறேன். உன் புகழ் பாடுகிறேன். இறைவா! எனக்கு நானே அநீதி இழைத்துக்கொண்டேன். எனவே, என்னை மன்னித்துவிடுவாயாக! மன்னிப்பவர்களில் நீயே சிறந்தவன். இறைவா! உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை. உன்னைத் துதிக்கிறேன். உன் புகழ் பாடுகிறேன்.
இறைவா! எனக்கு நானே அநீதி இழைத்துக்கொண்டேன். எனவே எனக்குக் கருணை காட்டுவாயாக! கருணையாளர்களில் நீயே சிறந்தவன். இறைவா! உன்னைத் தவிர வேறு இறை வன் இல்லை. உன்னைத் துதிக்கிறேன். உன் புகழ் பாடுகிறேன். இறைவா! எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன். எனவே, எனக்கு பாவமன்னிப்பு வழங்குவாயாக! நீயே மிக்க மன்னிப்போனும் அதிகக் கருணையாளனும் ஆவாய்.)
"அவன் மிகவும் மன்னிப்போனும், பெரும் கருணையாளனும் ஆவான்" என்ற தொடர், "அல்லாஹ் விடம் யார் பாவமன்னிப்புக் கோரி அவனிடம் திரும்பினாரோ அவரை அல்லாஹ்  மன்னிப்பான்" என்பதை உணர்த்துகின்றது. இதைப் போன்றே அல்லாஹ்  பின்வரும் வசனங்களிலும் கூறியுள்ளான்:
தன் அடியார்களிடமிருந்து பாவமன்னிப்புக் கோரிக்கையை அல்லாஹ்  எற்றுக்கொள்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? (9:104)
ஒருவர் தீமை செய்துவிட்டாலோ, அல்லது தமக்குத் தாமே அநீதி இழைத்துவிட்டாலோ அதன் பின்னர், அவர் அல்லாஹ் விடம் பாவமன்னிப்புக் கோரினால், அல்லாஹ் வை மிக்க மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையாளனாகவும் அவர் காண்பார். (4:110)
யார் மனம் வருந்தி பாவமன்னிப்புக் கோரி நற்செயல் புரிகின்றாரோ அவர்தான் முற்றிலும் அல்லாஹ் விடம் திரும்புகின்றார். (25:71)
இன்னும் இது போன்ற பல வசனங்கள், இறைவன் பாவங்களை மன்னிக்கின்றான்; பாவமன்னிப்புக் கோருவோரின் கோரிக்கையை ஏற்கின்றான் என்பதைக் காட்டுகின்றன. இது தன் படைப்புகளிடம் இறைவன் காட்டும் கனிவும், தன் அடியார்களுக்கு அவன் செய்யும் கருணையும் ஆகும். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவனே மிக்க மன்னிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவான்.
